


10484 








AL/2020/44/T-I (NEW) 
EEG © GODO REC! முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved] 
ge பாடத்திட்டம்‌ 02௦ Syllabus) 


எனில்‌ of 0 Baw cemrincBag® டூ som லக ௦620050565 
bri திணைக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 





















ணகி ளுர்ட, Sri Lanka Department of Examinations, Sri Lanka 
Baie SPAM B ௫ gom Sar 0600508665 


க்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
















80 மலி 
இரண்டு மணித்தியாலம்‌ 
Two hours 
அறிவுறுத்தல்கள்‌ : 


HK எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 





* விடைத்தாளில்‌ தரப்பட்டுள்ள இடத்தில்‌ உமது சுட்டெண்ணை எழுதுக. 

3 விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களைக்‌ கவனமாக வாசித்துப்‌ பின்பற்றுக. 
3 1 தொடக்கம்‌ 50 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ (1), (2), (3), (4), (5) என இலக்கமிடப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிந்தெடுத்து, அதனைக்‌ குறித்து 
நிற்கும்‌ இலக்கத்தைத்‌ தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய விடைத்தாளில்‌ புள்ளடி (x) 
இடுவதன்‌ மூலம்‌ காட்டுக. 


1. அல்லாஹ்வுக்குரிய வாஜிபான பண்புகளில்‌ 'ஸம்‌உன்‌' என்பதன்‌ கருத்து 


(1) சக்தி (2) பார்வை (3) நாட்டம்‌ (4) கேள்வி (5) உயிர்‌ 
2. 'கலீலுல்லாஹ்‌' எனும்‌ சிறப்புப்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்ட இறைத்தூதர்‌ 

(1) இப்றாஹீம்‌ (அலை) ஆவார்‌. 2 மூஸா (அலை) ஆவார்‌. 

(3) நூஹ்‌ (அலை) ஆவார்‌. (4) ஈஸா (அலை ஆவார்‌. 


(5) ஆதம்‌ (அலை) ஆவார்‌. 


3. நயவஞ்சகனைக்‌ குறிக்கும்‌ அறபுச்‌ சொல்‌ 


(1) முஷ்ரிக்‌ (2) முல்ஹித்‌ (3) முனாபிக்‌ (4) காபிர்‌ (5) முர்தத்‌ 
4. “மார்க்கத்தில்‌ நிர்ப்பந்தம்‌ கிடையாது” என்பது ஒரு 

(1) அல்‌-குர்‌ஆன்‌ வசனம்‌ ஆகும்‌. (2) இஜ்மா... முடிவு ஆகும்‌. 

(3) கியாஸ்‌ முடிவு ஆகும்‌. (4) ஹதீஸ்‌ ஆகும்‌. 


(5) ஓர்‌ அறிஞரின்‌ கூற்று ஆகும்‌. 


5. 'கத்முன்‌ நுபுவ்வா' என்பதன்‌ மூலம்‌ கருதப்படுவது 
(1) நபித்துவத்தைப்‌ பாதுகாத்தலாகும்‌. (2) இறுதி நபித்துவமாகும்‌. 
(3) நபிமார்களின்‌ முத்திரையாகும்‌. (4) நபிமார்களின்‌ தலைவர்‌ என்பதாகும்‌. 
(5) நபித்துவத்தை மறுத்தலாகும்‌. 


6. மெளன இஜ்மாவைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 





(1) ஸரீஹ்‌ (2) கெளலி (3) முரக்கப்‌ (4) அக்ஸரிய்யா (5) சுகூத்தி 
7. அல்‌-குர்‌ஆனில்‌ மிக நீண்ட சூறாவின்‌ பெயர்‌ யாது? 

(1) சூறது ஆல இம்ரான்‌ (2) சூறதுந்‌ நிஸா 

(3) சூறதுத்‌ தெளபா (4) சூறதுல்‌ பகறா 


(5) சூறதுல்‌ அ..ராப்‌ 


8. ஹதீஸின்‌ மூலவாக்கியம்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌? 
(1) மதன்‌ (2) ஸனத்‌ (3) கபர்‌ (4) இஸ்னாத்‌ (5) ரிவாயத்‌ 


[பக்‌. 2 ஜப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 








AL/2020/44/T-I (NEW) ee 






































9. பின்வரும்‌ தொழுகைகளில்‌ குத்பா (பிரசங்கம்‌) இடம்பெறாத தொழுகை 
(1) ஜும்‌ஆ ஆகும்‌. (2) இஸ்திகாரா ஆகும்‌. (3 இஸ்திஸ்கா ஆகும்‌. 
(4) ஈதைன்‌ ஆகும்‌. (5) குஸாபைன்‌ ஆகும்‌. 


10. ஒரு முஸ்லிமின்‌ பணிகளுள்‌ “இமாரத்‌' பற்றிய சரியான கூற்று 
(1) உலகை வளப்படூத்துதலாகும்‌. (2) மறுமைக்காகச்‌ செயற்படுதலாகும்‌. 
(3) இறைவனுக்காகச்‌ செயற்படுதலாகும்‌. (4) குடும்ப வாழ்வில்‌ ஈடுபடூதலாகும்‌. 
(5) ஆன்மீக வாழ்வில்‌ ஈடுபடூதலாகும்‌. 





11. பின்வருவனவற்றுள்‌ “மக்ஸத்‌” என்ற அறபுச்சொல்லின்‌ கருத்துக்களை உள்ளடக்கியுள்ள தெரிவு யாது? 
(1) நம்பிக்கை, நாணயம்‌, நீதி (2) இலக்கு, அடைவு, எதிர்பார்க்கும்‌ விடயம்‌ 
(3) வாழ்வு, மரணம்‌, செயற்பாடு (4) மகிழ்ச்சி, சோகம்‌, சிரிப்பு 
(5) எண்ணம்‌, யோசனை, தீர்மானம்‌ 


12. கழாச்‌ செய்தல்‌ என்ற நிபந்தனையுடன்‌ நோன்பை விட அனுமதிக்கப்படாதவர்‌ 


(1) பிரயாணி (2) குணமடையக்கூடிய நோயாளி 
(3) கர்ப்பிணி (4) பாலூட்டும்‌ தாய்‌ 
(5) ஏழை 


13. 250 ஆடுகள்‌ வைத்திருப்பவர்‌ ஸகாத்தாகக்‌ கொடுக்க வேண்டிய ஆடுகளின்‌ எண்ணிக்கை 
(1) ஒன்று (2) இரண்டு (3) மூன்று (4) நான்கு (5) ஐந்து 


14. “அய்யாமுத்‌ தஷ்ரீக்‌' நாட்களில்‌ நோன்பு நோற்பது, 
(1) மக்ரூஹ்‌ ஆகும்‌. (2 சுன்னத்‌ ஆகும்‌. (3) பர்ள்‌ ஆகும்‌. 
(4) ஹராம்‌ ஆகும்‌. (5) முபாஹ்‌ ஆகும்‌. 


15. ஹஜ்‌ செய்வோர்‌ துல்ஹஜ்‌ ஒன்பதாம்‌ நாளில்‌ தரித்திருக்க வேண்டிய இடம்‌ 
(1) மினா (2) மக்கா (3) மதீனா (4) யலம்லம்‌ (5) அறபா 


16. ஹஜ்ஜிலும்‌ உம்ராவிலும்‌ இடம்பெறுகின்ற பொதுவான வணக்கம்‌ யாது? 
(1) அறபாவில்‌ தரித்தல்‌ (2) மினாவில்‌ தங்குதல்‌ 
(3) தவாப்‌ செய்தல்‌ (4) ஜம்றாக்களில்‌ கல்லெறிதல்‌ 
(5) குர்பானை நிறைவேற்றல்‌ 


17. இஸ்லாத்தின்‌ வளர்ச்சிக்குப்‌ பெரும்‌ பங்காற்றிய தரீக்காக்களுள்‌ ஒன்று 
(1) அஷ்‌அரிய்யா (2) காதிரியா (3) இஸ்மாஈலிய்யா 
(4) வாஸிலிய்யா (5) தஹாவியா 


18. அல்‌-குர்‌ஆனின்‌ “தர்தீபுத்‌ திலாவத்‌' என்ற சொற்றொடர்‌ எதனைக்‌ குறிக்கின்றது? 
(1) ஓதப்படும்‌ ஒழுங்கு (2) அருளப்பட்ட ஒழுங்கு 
(3) அருளப்பட்ட காரணம்‌ (4) அருளப்பட்ட படிமுறைகள்‌ 
(5) ஓதுவதன்‌ சட்டம்‌ 


19. “அஸ்லி'ல்‌ காணப்படும்‌ “இல்லத்‌'தை விட 'பர்‌உ'வில்‌ காணப்படும்‌ “இல்லத்‌' பெறுமானத்தில்‌ கூடுதலாகக்‌ 
காணப்பட்டால்‌ அது 
(1) கியாஸ்‌ முஸாவி எனப்படும்‌. (2) கியாஸ்‌ அவ்லா எனப்படும்‌. 
(3) கியாஸ்‌ ஜெலீ எனப்படும்‌. (4) கியாஸ்‌ அத்னா எனப்படும்‌. 
(5) கியாஸ்‌ கபீ எனப்படும்‌. 


20. கூட்டாக மேற்கொள்ளப்படும்‌ இஜ்திஹாத்‌ எவ்வாறு அழைக்கப்படும்‌? 
(1) gorr (2) அக்ஸரிய்யா (3) uss 
(4) இன்ஷா (5) இன்திகாஈ 





[பக்‌. 3 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 











AL/2020/44/T-I (NEW) 


21. ஹஜ்ஜுடன்‌ தொடர்பான பின்வரும்‌ வணக்கங்களுள்‌ ஹஜ்ஜின்‌ பர்ளுகளுக்குள்‌ உட்படாதது எது? 
(1) அறபாவில்‌ தரித்தல்‌ 

(2) ஜம்ராக்களில்‌ கல்லெறிதல்‌ 

(3) தவாபுல்‌ இபாளா செய்தல்‌ 

(4) ஸ.'ஈ செய்தல்‌ 

(5) தலைமுடியை சிரைத்தல்‌ அல்லது கத்தரித்தல்‌ 











௨ பின்வருவனவற்றுள்‌ பர்ளு ஜனுக்கான உதாரணத்தினைக்‌ கொண்ட தெரிவு 
(1) ஜனாஸாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுதல்‌ 

(2) தனது ஊதியத்துக்குரிய கடமையை நிறைவேற்றுதல்‌ 

(3) அநாதைகளைப்‌ பராமரித்தல்‌ 

(4) மஸ்ஜித்‌ ஒன்றை நிறுவுதல்‌ 

(5) வைத்தியர்‌ ஒருவரை உருவாக்குதல்‌ 












. பிக்ஹுல்‌ அக்பர்‌', (poser ஆகிய கிரந்தங்களின்‌ ஆசிரியர்கள்‌ முறையே, 
(1) நஸாஈ (ரஹ்‌), திர்மிதி (ரஹ்‌) ஆவர்‌. (2) புகாரி (ரஹ்‌), முஸ்லிம்‌ (ரஹ்‌) ஆவர்‌. 

(3) அபூதாவூத்‌ (ரஹ்‌), திர்மிதி (ரஹ்‌) ஆவர்‌. (4) அபூ ஹனீபா (ரஹ்‌), மாலிக்‌ (ரஹ்‌) ஆவர்‌. 
(5) குர்துபீ (ரஹ்‌), ஷாபிஈ (ரஹ்‌) ஆவர்‌. 










ஒருவர்‌ தனது சொத்துக்களில்‌ ஏதாவதொன்றை மக்கள்‌ பயன்பெறுவதற்காக தனது உரிமையிலிருந்து 






விடுவித்தல்‌ 
(1) இஜாரா எனப்படும்‌. (2) வக்பு எனப்படும்‌. (3) வகாலா எனப்படும்‌. 
(4) திஜாரா எனப்படும்‌. (5) முஸாரஆ எனப்படும்‌. 








25. கொடுக்கல்‌ வாங்கல்‌ முறைகளுள்‌ “அர்ரஹ்ன்‌' என்பதற்கான தமிழ்‌ கருத்து, 
(1) வாடகை (2) கடன்‌ (3) அடகு (4) தரகு (5) பொறுப்பு 













26. 





திருமணத்தின்போது மணமகன்‌, மணமகளுக்கு வழங்க வேண்டிய கொடுப்பனவு எவ்வாறு அழைக்கப்படும்‌? 
(1) ஸதகா (2) மஹர்‌ (3) நபகா (4) ஹிபத்‌ (5) கிஸ்வா 













தற்காலிகமாக திருமணம்‌ முடிக்க அனுமதிக்கப்படாதவர்‌ 
(1) தாயின்‌ சகோதரி ஆவார்‌. (2) மனைவியின்‌ தாய்‌ ஆவார்‌. 
(3) தந்தையின்‌ சகோதரி ஆவார்‌. (4) மகனின்‌ மனைவி ஆவார்‌. 
(5) மனைவியின்‌ சகோதரி ஆவார்‌. 







28. விவாகரத்து முறைகளுள்‌ ஒன்றான 'லிஆன்‌' எதனைக்‌ குறிக்கின்றது? 

(1) தலாக்கின்‌ பின்னர்‌ ஏற்படும்‌ விவாகரத்து 

(2) மனைவியை தாய்க்கு ஒப்பிடுவதனால்‌ ஏற்படும்‌ விவாகரத்து 

(3) மனைவி கணவனிடமிருந்து பெறும்‌ விவாகரத்து 

(4) கணவன்‌ மனைவியை விபச்சாரக்‌ குற்றம்‌ சாட்டி விவாகரத்து செய்தல்‌ 
(5) நிர்ப்பந்தத்தினால்‌ ஏற்படும்‌ விவாகரத்து 













“தஸ்கியதுந்‌ நப்ஸ்‌' என்பது எதனைத்‌ தூய்மைப்படுத்துவதாகும்‌? 
(1) உள்ளம்‌ (2) உடல்‌ (3) இடம்‌ (4) சூழல்‌ (5) உடை 








 சிறுபராயத்திலேயே மார்க்க அறிவையும்‌ தப்ஸீர்‌ விளக்கத்தையும்‌ அருளுமாறு இறைவனிடத்தில்‌ 
நபி (ஸல்‌) அவர்களால்‌ பிரார்த்திக்கப்பட்ட ஸஹாபி, 

(1) அப்துல்லாஹ்‌ இப்னு அப்பாஸ்‌ (ரழி) ஆவார்‌. (2) அப்துல்லாஹ்‌ இப்னு மஸ்‌ஊத்‌ (ரழி) ஆவார்‌. 
(3) அப்துல்லா இப்னு உமர்‌ (ரழி) ஆவார்‌. (4) ஸைத்‌ இப்னு தாபித்‌ (ரழி) ஆவார்‌. 

(5) அலி இப்னு அபீ தாலிப்‌ (ரழி) ஆவார்‌. 












ஹதீஸ்‌ திரட்டும்‌ பணியை ஆரம்பிப்பதற்கு இமாம்‌ ஸாஹ்ரி அவர்களை ஊக்குவித்த ஆட்சியாளர்‌ 
(1) உமர்‌ இப்னு கத்தாப்‌ (ரழி) ஆவார்‌. (2) உஸ்மான்‌ இப்னு அப்பான்‌ (ரழி) ஆவார்‌. 
(3) அப்துல்‌ மலிக்‌ இப்னு மர்வான்‌ (ரஹ்‌) ஆவார்‌. (4) உமர்‌ இப்னு அப்துல்‌ அஸீஸ்‌ (ரஹ்‌) ஆவார்‌. 
(5) முஆவியா இப்னு அபீ சுப்யான்‌ (ரழி) ஆவார்‌. 









[பக்‌. 4 ஜப்‌ பார்க்க 





Download Past Papers at : www.freebooks.|k 





AL/2020/44/T-I (NEW) -4- 





கி.பி. 1283 இல்‌ யாப்பகுவ இராசதானியினை ஆட்சிசெய்த மன்னனால்‌ எகிப்துக்கு அனுப்பப்பட்ட வர்த்தகத்‌ 
தூதுக்‌ குழுவுக்குத்‌ தலைமை தாங்கியவர்‌ யார்‌? 

(1) இப்ராஹீம்‌ (2) அபூ உஸ்மான்‌ (3) அப்துல்‌ கரீம்‌ 

(4) இப்னு பதூதா (5) அபூ சுலைமான்‌ 


“அல்‌ இமாமுல்‌ அஃ.ளம்‌' என்றும்‌ “இமாமுல்‌ மதீனா” என்றும்‌ அழைக்கப்பட்ட இமாம்கள்‌ முறையே, 
(1) இமாம்‌ அபூ ஹனீபா (ரஹ்‌), இமாம்‌ அஹ்மத்‌ (ரஹ்‌) 


(2) இமாம்‌ குர்துபி (ரஹ்‌), இமாம்‌ suf (ரஹ்‌) 


(3) இமாம்‌ அஹ்மத்‌ (ரஹ்‌), இமாம்‌ திர்மிதீ (ரஹ்‌) 
(4) இமாம்‌ புகாரி (ரஹ்‌), இமாம்‌ முஸ்லிம்‌ (ரஹ்‌) 
(5) இமாம்‌ அபூ ஹனீபா (ரஹ்‌), இமாம்‌ மாலிக்‌ (ரஹ்‌) 


இஸ்லாமிய வரலாற்றில்‌ “சூபிகள்‌! என்போரை மாத்திரம்‌ உள்ளடக்கும்‌ தொகுதியினைத்‌ தெரிவுசெய்க. 
(1) புழைல்‌ இப்னு இயாழ்‌, வரக்கத்‌ இப்னு நெளபல்‌, அப்துல்லாஹ்‌ இப்னு மஸ்ஊத்‌ (ரழி) 

(2) ஷகீக்‌ அல்பல்கி, அபூ ஹாமித்‌ அல்‌ கஸ்ஸாலி, இப்னு அப்பாஸ்‌ (ரழி) 

(3) இப்ராஹிம்‌ இப்னு அத்ஹம்‌, புழைல்‌ இப்னு இயாழ்‌, ஷகீக்‌ அல்பல்கி (ரஹ்‌) 

(4) அபூ ஹாமித்‌ அல்‌ கஸ்ஸாலி, இப்னு அறபி, தாவூஸ்‌ (ரஹ்‌) 

(5) இப்னு அறபி, அப்துல்‌ காதிர்‌ ஜீலானி, அப்துல்லாஹ்‌ இப்னு உமர்‌ (ரழி) 


கரீம்‌ என்பவர்‌ நளீர்‌ என்பவரிடமிருந்து ரூபா 10,000,000 ஐப்‌ பெற்று, தொழில்‌ முயற்சியொன்றில்‌ 
ஈடுபடுகின்றார்‌. கிடைக்கின்ற இலாபத்தில்‌ இருவரும்‌ சமபங்கைப்‌ பெறுவதாகவும்‌ நஷ்டம்‌ ஏற்படுமாயின்‌ 
அதனை நளீர்‌ ஏற்றுக்‌ கொள்வதாகவும்‌ தீர்மானிக்கப்பட்டது. இவ்வகை கூட்டு வியாபார தொழில்‌ முயற்சி, 
(1) முஷாரகா எனப்படும்‌. (2) முழாரபா எனப்படும்‌. (3) முஸாரஆ எனப்படும்‌. 

(4) இஜாரா எனப்படும்‌. (5) முராபஹா எனப்படும்‌. 


பின்வருவனவற்றுள்‌ பிக்ஹ்‌ கலை அறிஞர்களை மாத்திரம்‌ உள்ளடக்கிய தெரிவு எது? 
(1) அபூ ஹனீபா (ரஹ்‌), ஷாபிஈ (ரஹ்‌), அபூ யூசுப்‌ (ரஹ்‌) 

(2) மாலிக்‌ (ரஹ்‌), புகாரி (ரஹ்‌), அபூ தாவூத்‌ (ரஹ்‌) 

(3) ஷாபிஈ (ரஹ்‌), முஸ்லிம்‌ (ரஹ்‌), நஸாஈ (ரஹ்‌) 

(4) அஹ்மத்‌ இப்னு ஹன்பல்‌ (ரஹ்‌), திர்மிதீ (ரஹ்‌), மாலிக்‌ (ரஹ்‌) 

(5) கஸ்ஸாலி (ரஹ்‌), இப்னு மாஜா (ரஹ்‌), நவவி (ரஹ்‌) 


நபிமார்களிடம்‌ காணப்பட வேண்டிய அடிப்படை பண்புகளை மாத்திரம்‌ கொண்ட தொகுதியைத்‌ தெரிவுசெய்க. 
(1) பதானத்‌, கியானத்‌, அமானத்‌, தப்லீக்‌ (2) ஸித்க்‌, பலாதத்‌, கித்ப்‌, பதானத்‌ 

(3) தப்லீக்‌, கித்மான்‌, அமானத்‌, கியானத்‌ (4) ஸித்க்‌, பலாதத்‌, கியானத்‌, தப்லீக்‌ 

(5) ஸித்க்‌, அமானத்‌, பதானத்‌, தப்லீக்‌ 


பின்வருவனவற்றைக்‌ கருத்திற்கொள்க. 
A - ஹனபி மத்ஹபின்‌ ஸ்தாபகர்‌. 
அர்ரிஸாலா என்ற நூலின்‌ ஆசிரியர்‌. 
ஆலிமுல்‌ குறைஷ்‌ எனும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ உடையவர்‌. 
பஸராவில்‌ பிறந்தவர்‌. 
உஸுலுல்‌ பிக்ஹு கலையின்‌ முன்னோடி. 
Goiain இமாம்‌ ஷாபிஈ (ரஹ்‌) அவர்களுடன்‌ தொடர்புடைய சரியான விடயங்களை மாத்திரம்‌ 
கொண்ட தொகுதியினைத்‌ தெரிவுசெய்க. 
(1) ABC (2) ACD (3) BCD (4) BCE (5) BDE 


பின்வரும்‌ கலைகளை கருத்திற்கொள்க. 

A - இல்முத்‌ தாரீக்‌ - இல்முல்‌ ஜரஹ்‌ வத்த.'.தீல்‌ 

C - இல்முல்‌ பராஇழ்‌ D - அஸ்மாஉர்‌ ரிஜால்‌ 

E - உஸாலுல்‌ ஹதீஸ்‌ 

மேலுள்ளவற்றுள்‌ சுன்னாவைப்‌ பாதுகாக்கத்‌ தோன்றிய கலைகளினை மாத்திரம்‌ கொண்ட தொகுதியினைத்‌ 
தெரிவுசெய்க. 

(1) ABC (2) ABE (3) BCD (4) BCE (5) BDE 


[பக்‌. 5 ஜப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 








பின்வருவனவற்றைக்‌ கருத்திற்கொள்க. 

வளங்கள்‌ அனைத்தும்‌ அல்லாஹ்வுக்கே உரியன. 

மனிதன்‌ சம்பாதித்தவை முழுமையாக அவனுக்கேயுரியன. 

செல்வம்‌ தொடர்பாக மனிதன்‌ மறுமையில்‌ விசாரிக்கப்படூவான்‌. 

செல்வத்தை திரட்ட மனிதன்‌ மேற்கொள்ளும்‌ முயற்சி பயனளித்தேயாக வேண்டும்‌. 

- அல்லாஹ்‌ மனிதனுக்காக வளங்களைப்‌ படைத்துள்ளான்‌. 

மேலுள்ளவற்றுள்‌ இஸ்லாமியப்‌ பொருளாதாரத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகளை மாத்திரம்‌ 
தொகுதியினைத்‌ தெரிவுசெய்க. 
(1) ABC (2) ACD 3) ACE (4) BDE (5) CDE 


பின்வருவன அல்லாஹ்‌ தொடர்பான சில கூற்றுகளாகும்‌. 
- சகலவிதமான வணக்கங்களுக்கும்‌ உரித்தானவன்‌. 
பிரபஞ்சத்தின்‌ படைப்பாளன்‌. 
- மனித வாழ்வுக்கான சட்டங்களை இயற்றித்‌ தருபவன்‌. 
- சகல காரியங்களையும்‌ திட்டமிட்டு செயற்படுத்துபவன்‌. 
தேவைகளை வேண்டிப்‌ பிரார்த்திக்கத்‌ தகுதியானவன்‌. 
- அன்பு செலுத்தத்‌ தகுதியானவன்‌. 
மேற்படி கூற்றுகளுள்‌ 'உலூஹிய்யா' தொடர்பான கருத்துக்களை மாத்திரம்‌ கொண்ட தொகுதியினைத்‌ 
தெரிவுசெய்க. 
(1) ABCD (2) ABCE (3) ABCF (4) ACEF (5) BCDF 


பின்வருவன மக்கீ, மதனீ சூறாக்களின்‌ சிறப்புக்களைக்‌ காட்டுகின்றன. 
- சொற்சுருக்கம்‌, ஓசை நயம்‌ 
நீண்ட வசனங்கள்‌, நீண்ட சூறாக்கள்‌ 
தெளஹீதை உறுதிப்படுத்தல்‌ 
- சமூகச்‌ சட்டங்களை முன்வைத்தல்‌ 
மறுமை பற்றிய போதனைகள்‌ 
“மனிதர்களே!” எனப்‌ பொதுவாக விழித்தல்‌ 
மேலுள்ளவற்றுள்‌ மக்கீ சூறாக்களுக்குரிய சிறப்புக்களை மாத்திரம்‌ காட்டும்‌ சரியான விடையினைக்‌ கொண்ட 
தொகுதியினைத்‌ தெரிவுசெய்க. 
` (1) ABEF (2) ACEF (3) BCDE (4) BCEF (5) BDEF 


43 தொடக்கம்‌ 45 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும்‌ X,Y நிரல்களின்‌ கீழ்‌ சில தகவல்கள்‌ தரப்பட்டுள்ளன. 
Y நிரலில்‌ உள்ளவை X நிரலில்‌ உள்ளவற்றுடன்‌ ஏதேனும்‌ ஒரு வகையில்‌ தொடர்புபட்டவை. X நிரலுக்கேற்ப 
Y நிரலில்‌ உள்ள விடயங்கள்‌ பொருத்தமான வகையில்‌ ஒழுங்குபடூத்தப்பட்டூள்ள சேர்மானத்தைத்‌ 


தெரிவுசெய்க. 


(1) ABDEC (2) BDECA (3) BEDCA (4 CDEBA (5) DECBA 


த கனை. அணைய எண அணல்‌ 
A - முஹர்ரம்‌ பிறை 10 
வெளமுந்‌ நஹ 
- துல்‌ ஹஜ்‌ பிறை 10 
(1) ABCDE (2) ADEBC (3) BDEAC (4) CDEBA (5) DAECB 
[பக்‌. 6 ஜப்‌ பார்க்க 





Download Past Papers at : www.freebooks.|k 





AL/2020/44/T-I (NEW) -6- 





றைய 
௫ E - பக்தாத்‌ 


(1) ABDCE (2) ACBDE (3) BACDE (4 CABDE (5) CABED 
ஓ 46 தொடக்கம்‌ 50 வரையிலான ஒவ்வொரு வினாவிலும்‌ இரண்டு கூற்றுகள்‌ வீதம்‌ தரப்பட்டுள்ளன. 
அச்சோடி கூற்றுகள்‌ பற்றிய மிகப்‌ பொருத்தமான தொடர்பைக்‌ காட்டும்‌ சரியான விடையினைப்‌ பின்வரும்‌ 


அட்டவணையிலுள்ள இலக்கம்‌ (1), (2), (3), (4), (5) என்பவற்றிலிருந்து தெரிவுசெய்க. 


@ 
ர 
© 


(5) (சரியானது சரியாக இருப்பதுடன்‌ முதலாம்‌ கூற்றை 
மேலும்‌ விளக்குகிறது 


ஈடுபடும்‌ இமாம்‌ அஹ்மத்‌ இப்னு ஹன்பல்‌ (ரஹ்‌), 


இமாம்‌ மாலிக்‌ (ரஹ்‌) ஆகியோர்‌ பிக்ஹ்‌, 


பிக்ஹ்‌ துறையில்‌ 
ஹதீஸ்‌ துறையிலும்‌ தேர்ச்சி பெற்றிருக்க 


அறிஞர்கள்‌ 





வேண்டும்‌. 


“உர்பு' ஒரு பிரதான இஸ்லாமிய சட்ட 
மூலாதாரமாகும்‌. 


இமாம்‌ இப்னு ஜரீர்‌ அத்தபரி என்பவர்‌ 
“ஜாமிஉல்‌ பயான்‌' என்ற நூலின்‌ 


ஆசிரியராவார்‌. 
இஜ்திஹாதின்‌ வாயில்‌ மூடப்பட்டுள்ளது. 


கருத்து வேறுபாடுகளை ஒழித்துவிடூவது 
சாத்தியமற்றது. 





ஹதீஸ்‌ துறைகளில்‌ தேர்ச்சி பெற்றிருந்தனர்‌. 


ஹராத்துக்கு வழிவகுப்பவை அனைத்தும்‌ 
ஹராமாகும்‌. 


செயல்கள்‌ அனைத்தும்‌ எண்ணங்களைப்‌ 
பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றன. 


பனூ கைனுகா என்பது மக்காவிலிருந்த ஒரு 
கோத்திரமாகும்‌. 


நல்ல நோக்கத்திற்காக ஹராத்தைச்‌ 
செய்வதில்‌ தவறில்லை. 


Download Past Papers at : www.freebooks.|k 





AL/2020/44/T-11 (NEW) __ | அர 10484 
(௪௯ 2 JODO ௬&6) முழுப்‌ பதிப்புநிமையுடையது / All Rights Reserved | இ 


20 கிம்சமமல புதிய பாடத்திட்டம/New Syllabus 


& eo 9௧௧5 க கை 8 GRE = ட “து திவு இஷ? San 06000௦௦8௨௦ இ லை Saxe ௦000௦065௩௦ 
இ) திணைக்களம்‌ இலங்கைப்‌ ப இனை ட திணைக்களம்‌ இலங்றைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
D ions, Sri Lanka Depa rimen இலங்கைய்‌ 41 ரீய்கைத்‌ திணைக்களம்‌. Sri Lanka Department of Examinations, Sri Lanka 
டூ SAVE இ gow FOS தது AAP 0600060869 இ முலை Soo ௦0:05095ஐ9 
இலங்கைப்‌ பாடசைத திணைக்களம்‌ இலங்கை HEPA ies aoe அர்பன்‌ ஊனக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 

















gasoa eso, ஐஇ; ம (eae ese) சலம்‌, 2020 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ தர)ப்‌ பரீட்சை, 2020 
General Certificate of Education (Adv. Level) Examination, 2020 








aaa Dad ஒம்‌ 8௦80 mea - ஜஜ 10 8 

மூன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ - 10 நிமிடங்கள்‌ 

Three hours Additional Reading Time - 10 minutes 
வினாப்பத்திரத்தை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 
வழங்கும்‌ வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்தைப்‌ பயன்படுத்துக. 




















அறிவுறுத்தல்கள்‌ : 


% பகுதி 1 இலிருந்து இரண்டு வினாக்களையும்‌ பகுதி 11 இலிருந்து மூன்று வினாக்களையும்‌ தெரிவுசெய்து, 
எல்லாமாக ஐந்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 











பகுதி 1 
1. (i) இஸ்லாம்‌ என்பதன்‌ பொருள்‌ யாது? (02 புள்ளிகள்‌) 
(11) இஸ்லாத்தின்‌ சிறப்பம்சங்களுள்‌ நான்கினைச்‌ சுருக்கமாக விளக்குக. (04 புள்ளிகள்‌) 
(111) இஸ்லாத்தின்‌ அடிப்படை மூலாதாரங்களைக்‌ குறிப்பிட்டு, அவற்றுள்‌ ஒன்றை விபரிக்குக. (06 புள்ளிகள்‌) 


(iv) “ரிஸாலத்‌' என்பது “ஹிதாயத்‌” பெறுவதற்கான ஓர்‌ ஊடகம்‌ என்பதை நபிமார்களின்‌ வரலாற்றை 
அடிப்படையாகக்‌ கொண்டு தெளிவுபடுத்துக. (08 புள்ளிகள்‌) 


2. (i) இஜ்திஹாதுக்கான அல்‌-குர்‌ஆனின்‌ ஆதாரங்களில்‌ ஒன்றை விபரிக்குக. (02 புள்ளிகள்‌) 





Gi) கருத்து வேறுபாடுகளின்போது பேணவேண்டிய இஸ்லாம்‌ வலியுறுத்தியுள்ள ஒழுக்கங்களுள்‌ நான்கினைக்‌ 
குறிப்பிடுக. (04 புள்ளிகள்‌) 
(ili) 'கெளலுஸ்‌ ஸஹாபி என்றால்‌ என்ன? என்பதை விளக்கி, அது ஒரு சட்ட மூலாதாரமாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்படூவதந்கான நியாயங்களுள்‌ இரண்டையும்‌, மறுக்கப்படுவதற்கான நியாயங்களுள்‌ இரண்டையும்‌ 


தருக. (06 புள்ளிகள்‌) 

(iv) ஒரு முஸ்லிமின்‌ வீட்டு வாழ்க்கை, பெளதீக அமைவிடம்‌, பெளதீக சூழல்‌ தொடர்பான இஸ்லாத்தின்‌ 
வழிகாட்டல்களுள்‌ நான்கினை விளக்குக. (08 புள்ளிகள்‌) 

3. (i) “இபாதத்‌” என்றால்‌ என்ன? (02 புள்ளிகள்‌) 
(1) ஸகாத்‌ வழங்குபவர்‌ பெறக்கூடிய பயன்கள்‌ நான்கை சுருக்கமாக விளக்குக. (04 புள்ளிகள்‌) 
(111) ஹஜ்ஜின்‌ ஆன்மீக, இலெளகீகப்‌ பயன்பாடுகள்‌ மூன்று வீதம்‌ குறிப்பிடுக. (06 புள்ளிகள்‌) 


(iv) இஸ்லாத்தின்‌ அடிப்படைக்‌ கடமைகளுக்கும்‌ அக்லாக்கிற்கும்‌ இடையிலான தொடர்பினை ஆதாரங்களுடன்‌ 
விளக்குக. (08 புள்ளிகள்‌) 








இ J 


[பக்‌. 2 ஜப்‌ பார்க்க 





Download Past Papers at : www.freebooks.|k 








AL/2020/44/T-I (NEW) -2- 
‘a டல = 


பகுதி 11 





4. (i) இஸ்லாமிய ஷரீஆ பற்றிக்‌ குறிப்பிட்டு, தீன்‌, ஷரீஆ என்பவற்றிற்கிடையிலான வேறுபாட்டை 
விளக்குக. (10 புள்ளிகள்‌) 


(ம்‌) பிரபஞ்சம்‌, மனிதன்‌, வாழ்வு ஆகியவை தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்துக. 
(10 புள்ளிகள்‌) 


5. (i) இஸ்லாம்‌ அனுமதித்த வர்த்தக முறைகளுள்‌ நான்கைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு, வியாபாரத்துக்கான 


நிபந்தனைகளை விபரிக்குக. (10 புள்ளிகள்‌) 

(ii) கைத்தொழிலுக்கு இஸ்லாம்‌ வழங்கியுள்ள முக்கியத்துவத்தை நபிமார்களின்‌ வரலாற்றோடு 
தொடர்புபடுத்தி விளக்குக. (10 புள்ளிகள்‌) 

6. (i) பொதுநலன்‌ பேணுவது சம்பந்தமாக இஸ்லாத்தின்‌ கருத்தை தெளிவுபடூத்துக. (10 புள்ளிகள்‌) 


(11) இஸ்லாம்‌ வழங்கியுள்ள பால்நிலை சமத்துவத்தில்‌, பெண்களின்‌ உரிமையை பாதுகாப்பதற்காக 
மேற்கொள்ளப்பட்டுள்ள வழிமுறைகளில்‌ ஐந்தினை விபரிக்குக. (10 புள்ளிகள்‌) 





7. (i) “அல்‌-இல்ஹாத்‌' என்பதை வரைவிலக்கணப்படூத்தி அதன்‌ தோற்றம்‌, வளர்ச்சி, இஸ்லாமிய உலகில்‌ 
அதன்‌ தாக்கம்‌ என்பன பற்றி விபரிக்குக. (10 புள்ளிகள்‌) 


(ம்‌) ஒரு முஸ்லிமின்‌ அன்றாட செயற்பாடுகளில்‌ ஹுகூகுல்லாஹ்‌, ஹுகூகுல்‌ இபாத்‌ ஆகியவை பற்றி 
விளக்குக. (10 புள்ளிகள்‌) 


8. பின்வருவன பற்றிச்‌ சிறுகுறிப்பு எழுதுக. 





(1) இலங்கை முஸ்லிம்கள்‌ மருத்துவத்துறைக்கு ஆற்றியுள்ள பங்களிப்புகள்‌ (05 புள்ளிகள்‌) 

(ii) கர்ளுல்‌ ஹஸன்‌ (05 புள்ளிகள்‌) 

(111) இஸ்லாம்‌ போதித்துள்ள பெற்றோருக்கான பிள்ளைகளின்‌ கடமைகள்‌ (05 புள்ளிகள்‌) 

(iv) வாரிசுரிமை சட்டத்தில்‌ “அல்‌-ஹஜ்ப்‌' (05 புள்ளிகள்‌) 
MK KK 














Download Past Papers at : www.freebooks.|k 





Dear students! 

We have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.freeboolks.Ik 


or click on this page to vist our site! 





